© 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs.1.60 Paise . 


2021 


OF AMIT 


NMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVE 


TRUTH 
ALONE 


TIT 


! 


PUBLISHED BY AUTHORITY 


RIUMPHS 


No. 38 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 22 , 2021 

Purattasi 6 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages . 


புதைபொருள் அறிவிக்கை 


இந்திய புதைபொருள் சட்டம் 1878 ன் பிரிவு 4 ன் படி அறிவிப்பு 


150 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


150-151 


[ 149 ] 


DTP - VI - 2 ( 38 ) 


150 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


புதைபொருள் அறிவிப்பு 
இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4 - ன் படி அறிவிப்பு 

( ந.க.எண் 10736 / 2019 / ஆர் 4 ) 
No.VI ( 2 ) / 81 / 2021 . 

திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ( நெ ) நபார்டு மற்றும் கிராமச்சாலைகள் உட்கோட்டம் , இரயில்வே யார்டில் , இரயில்வே கி.மீ. 
431/900 - 432 / 00 - ல் அமைந்துள்ள இரயில்வே கடவு எண் . 309 - க்கு பதிலாக திண்டுக்கல் ஹனுமந்தன் நகரில் சாலை மேம்பாலம் 
கட்டுதல் பணியின் போது பாலத்தூண் 20 - ன் அருகில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலிலிருந்து தேவியர்களுடன் கூடிய விஷ்ணு 
கற்சிலை கிடைக்கப்பெற்றது . மேற்படி சிலையானது உட்கோட்ட கோட்டப்பொறியாளர் ( நெடுஞ்சாலைகள் ) நபார்டு மற்றும் கிராமச்சாலைகள் 
திண்டுக்கல் ( நெ ) மூலம் பழனி அரசு அருங்காட்சியகத்தில் 08-02-2019 அன்று ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளது . சிலையின் 
விபரம் பின்வருமாறு : 


வ.எண் . 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


1 


1 . 

தேவியர்களுடன் கூடிய விஷ்ணு கற்சிலை 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி நியமிக்கப்படுகின்ற 
பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் தொடர்பாக திண்டுக்கல் 
மாவட்ட 

ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20-09-2021 , 20-10-2021 , 22-11-2021 மற்றும் 20-12-2021 ஆகிய 
தேதிகளில் நேரிலோ அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் 
விசாரணைக்கு ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) என முடிவு செய்து 
ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2021 ஜூலை 30 . 


ச . விசாகன் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / School 
Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken to issue the 
duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should be treated as invalid and sent to the 
Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , Chennai - 6 / Director of Technical 
Education , Chennai - 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 


C.N.C. 
Number 


Name of the Candidate 

and Institution 


Register 
Number and 
Certificate 
Number 


Month 
and Year 


Details of 
Examination 


Reference 
Number and Date 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


( 1 ) 
No. VI ( 2 ) / 84 / 2021 . 


Anitha J 
10-06-1985 


324960 
SC 448946 


Aug 2003 


Typewriting English 

Senior 
First Class 


கடித . எண் 106083 / ட்டி 3 / 2021 , 

24-08-2021 


Feb 2004 


426101 
JE 773385 


Typewriting 

Tamil Junior 
First Class Distinction 


July 22 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


151 


C.N.C .. 
Number 


Name of the Candidate 

and Institution 


Register 
Number and 
Certificate 
Number 


Month 
and Year 


Details of 
Examination 


Reference 
Number and Date 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


( 1 ) 
No. VI ( 2 ) / 85 / 2021 . 


Feb 2019 


Pandiaraja P 
09-07-1990 


701704 
GTE 509844 


Typewriting 
Tamil Senior 
2nd Class 


கடித . எண் 105448 / ட்டி 3 / 2021 , 

03-09-2021 


Feb 2019 


701704 
GTE 362086 


Typewriting 
English Junior 

2nd Class 


K. பிரபாகரன் , 
கூடுதல் இயக்குநர் ( தேர்வுகள் ) ( மு.கூ.பொ ) , 

தேர்வு வாரியம் , 
தொழில் நுட்பக் கல்வி இயக்ககம் , 

சென்னை -600 025 . 


சி.என்.சி. 

எண் . 


மாணவர் / மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 

மாதம் 
சான்றிதழ் எண் . மற்றும் வருடம் . 


தேர்வின் விவரம் . 


கடித எண்ணும் , 

தேதியும் . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


6 ) 


6 ) 


No. VI ( 2 ) / 86 / 2021 . 


தருமபுரி 


3382 


சி . சசிரேகா 


November 1995 தொழில் நுட்பத் தேர்வு 


( FHO & MD - H ) 


ந.க. எண் 215416/9/2021 , 

08-09-2021 


பொன் . குமார் , 
இணை இயக்குநர் ( பணியாளர் ) , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை -600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


